APRIL/MAY 2023 


GETA24A — சைவ சித்தாந்தம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ- (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


மொகஞ்சதரோ ஹரப்பா நகர மக்கள்‌ வழிபாட்டில்‌ 
பயன்படுத்திப கடவுள்‌ திருஉருவம்‌ எது ? 


வேதங்கள்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
திருமுறைகள்‌ போற்றும்‌ சமயம்‌ எது? 

முதல்‌ மூன்று திருமுறைகளின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
மெய்கண்ட சாத்திரங்கள்‌ என்பவை யாவை? 
“உண்மை விளக்கம்‌' என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
'திருவருட்பயன்‌' என்ற நூலை எழுதியவர்‌ யார்‌? 
பஞ்ச பூதங்கள்‌ யாவை? 

சிவஞானபோதம்‌” என்ற நூலை எழுதியவர்‌ யார்‌? 
மகாசங்கார காரணன்‌ - யார்‌? 


4841 


பகுதி ஆ -— (5 ௬5௫25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


11: 


12. 


13. 


14. 


15. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


உபநிடதம்‌ என்ற பொருளை விளக்கி எழுதுக. 
(அல்லது) 
சங்க இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ சைவ சமயச்‌ 
சிந்தனைகளைக்‌ குறிப்பிடுக. 
பன்னிரு திருமுறைகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
திருமந்திரத்தில்‌ காணப்படும்‌ சைவ சித்தாந்தச்‌ 
ந்தனைகளை விளக்குக. 
அக, புற சந்தானச்சாரியர்கள்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
சைவ சித்தாந்த நூல்கள்‌ பற்றி குறிப்பிடுக. 
திருவருட்பயன்‌ சுட்டும்‌ ஆணவ மலத்தின்‌ இயல்பு 
பற்றி வம்பு 
(அல்லது) 
திருவருட்பயன்‌ புலப்படுத்தும்‌ பதி முதுநிலைப்‌ 
பற்றி எழுதுக. 
பதி உண்மை பற்றி சிவஞானபோதம்‌ முதல்‌ 
நூற்பா விளக்கும்‌ கருத்துக்களை எழுதுக. 
(அல்லது) 
பசு உண்மை பற்றி சிவஞானபோதம்‌ மூன்றாம்‌ 


நூற்பா வழிநின்று விளக்குக. 


2 4841 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (8% 10- 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


தமிழ்‌ காப்பியங்களில்‌ காணப்படும்‌ சைவ சிந்தாந்த 
கருத்துகளை கட்டுரைக்க. 


திருமுறைகளில்‌ காணப்படும்‌ சித்தாந்த சிந்தனைகளை 
விளக்கியுரைக்க.. 


உண்மை விளக்கம்‌ நூலில்‌ காணப்படும்‌ 'வித்தியா 


தத்துவம்‌' பற்றிய கருத்துக்களை எழுதுக. 


உயிர்‌ இன்புறும்‌ நிலை பற்றி திருவருட்பயன்‌ 
புலப்படுத்தும்‌ செய்திகளை எடுத்துரைக்க. 


சிவஞானபோதம்‌ சுட்டும்‌ நெறியில்‌ பதி இலக்கணத்தை 
விளக்கியுரைக்க. 


3 4841 


